தமிழ்நாடு அரசு 

2021 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : ரூ .1.60 காசு . 


டு 


தமிம் 


தமிழ்நாடு அரசிதழ் 


9 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


யே 


வெல்லும் 


எண் 38 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 22 , 2021 
புரட்டாசி 6 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 
பகுதி VI- பிரிவு 1 இன் இணைப்பு 


துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 444 ) -ன் கீழான அறிவிக்கை . 

( க.எண் . 295/12/2021 . ) 
1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27/1975 ) பிரிவு 444 ) -ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது 
கீழ்க்கண்ட சங்கங்களுக்கு பிரிவு 44 ( 2 ) -ன் கீழ் அனுப்பிவைக்கப்பட்ட அறிவிப்பு எண் .295 அ 2 / 2021 , நாள் . 23.03.2021 தமிழ்நாடு அரசிதழ் 
வெளியீடு எண் .18 நாள் . 05.05.2021 - லும் அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டதுக்கு கீழ்க்கண்ட சங்கங்களிடமிருந்து சங்கங்கள் செயல்படுகிறதா 
என்பதற்கான விளக்கம் பெறப்படாததால் கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் ( Strike Off ) 
செய்யப்பட்டுள்ளது . எனவே இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து கீழ்க்கண்ட சங்கங்கள் கலைக்கப்பட்டதாக 
கருதப்படும் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பதிவு 

எண் மற்றும் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வருடம் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 


3/1975 


2 


மாத்தூர் நகரத்தார் சொஸைட்டி 3 , முத்தூரணி கிழக்கு , காரைக்குடி . 
ஐந்தொழிலாளர் சங்கம் வெள்ளையபுரம் மண்டலகோட்டை , மெயின்ரோடு மண்டலக்கோட்டை , 
வெள்ளையபுரம் அஞ்சல் . 


8/1977 


3 


19/1977 


4 


30/1977 


5 


33/1977 


ஸ்ரீ சாரதா சேவாச்ரமம் , 72 , வசந்தம் MRK தெரு , பள்ளத்தூர் . 
ராமநாதபுரம் மாவட்டம் அரசன் பிற்பட்டோர் நல விடுதிக் காவலர்கள் சங்கம் , 33 முத்துராமன் 

செட்டியார் சந்து , தேவக்கோட்டை . 
அண்ணாகைத்தறி நெசவுத் தொழிலாளர் சங்கம் காரைக்குடி , 46 செல்லப்ப செட்டியார் தெரு , 

நா.புதூர் , காரைக்குடி 
காரைக்குடி அனைத்திந்திய அண்ணா கைத்தறி நெசவுத் தொழிலாளர் சங்கம் , 14 ராமசாமி செட்டியார் 

தெரு , நா.புதூர் , காரைக்குடி 
குமார் மனமகிழ் மன்றம் களத்தூர் , களத்தூர் , தேவக்கோட்டை தாலூகா , சிவகங்கை மாவட்டம் 
காரைக்குடி ஜனதா கைத்தறி நெசவுத் தொழிலாளர் சங்கம் , 80 வீரியன் கண்மாய் , நா.புதூர் , 

காரைக்குடி , சிவகங்கை மாவட்டம் 


6 


34/1977 


7 


35/1977 
37/1977 


8 


DTP - VI - 1 ( T - Sup . ) 38 


[ 1 ] 


2 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பதிவு 

எண் மற்றும் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வருடம் 


( 2 ) 


9 


50/1977 


10 


55/1977 


11 


3/1978 


12 


13 


14 


19/1978 
1/1980 
2/1980 
4/1980 
14/1980 


15 


16 


17 


17/1980 


18 


18/1980 


19 


28/1980 


20 


08/1981 


21 


17/1981 


22 


18/1981 


106 


411 


( 3 ) 
கிராம நல விவசாயிகள் சங்கம் , திருவேகம்பத்து , திருவாடானை - தாலுகா . 
காரைக்குடி விவேகானந்தர் கைத்தறி நெசவாளர் சங்கம் , காரைக்குடி , 77 காந்தி மாளிகை பின்புறம் , 

காளவாய் பொட்டல் தெரு , காரைக்குடி . 
சின்ன கீரமங்கலம் லாரி லோடுமேன்கள் சங்கம் , மதுரை ரோடு , சி.கே.மங்கலம் , சி.கே.மங்கலம் 

அஞ்சல் , திருவாடானை தாலுகா , இராமநாதபுரம் . 
சோசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூவ்மெண்ட் , 8/24 அதிகரம் , நாச்சியாபுரம் வழி , சிவகங்கை - மாவட்டம் . 
சிவகாமி ரெக்ரியேஷன் கிளப் , 3 / 38 , கேசணி , கண்ணங்குடி அஞ்சல் , திருவாடானை தாலுகா . 
வள்ளுவர் இளைஞர் மன்றம் , தீயத்தூர் & தீயத்தூர் அஞ்சல் , பொன்பேத்தி வழி , அறந்தாங்கி தாலுகா 
வேலன் ரிக்ரியேஷன் கிளப் தீயத்தூர் , 86B தீயத்தூர் , புதுக்கோட்டை 
ஸ்ரீ தேவி கிளப் , 9-5-29 மெயின் ரோடு , நான்கு ரோடு , திருப்பத்தூர் , திருப்பத்தூர் தாலுகா , சிவகங்கை . 
தி இராம்நாட் டிஸ்ட்ரிக்ட் கராத்தே அசோசியேஷன் H.O. காரைக்குடி , 9 ஒல்டு ஜபார் பில்டிங்ஸ் , 

68 , செக்காலை ரோடு , காரைக்குடி -623 001 . 
அச்சுத்தொழிலாளர் சங்கம் , 25 - ஐ , நாகப்பா சைக்கிள் கம்பெனி மாடி , சந்தைப் பேட்டை ரோடு , 

அறந்தாங்கி . 
ஆயிர வைசிய வியாபாரிகள் சங்கம் , பாண்டுகுடி , பாண்டுகுடி அஞ்சல் , திருவாடானை தாலுகா , 

இராமநாதபுரம் மாவட்டம் . 
ராஜேஸ்வரி பொழுது போக்கு மன்றம் , 3 மேலமாகானணத்தார் தெரு , காரைக்குடி -623 001 
தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இணைப்பு இயக்கம் ( டியுடிஏ ) தேவகோட்டை , 22 வடக்கு சிலம்பணி 

அக்கிரகாரம் , தேவகோட்டை . 
சிட்டி ரிக்ரியேஷன் கிளப் , டி காயாம்புஞ்சை , பகவாண்டிபட்டி , வலையபட்டி -622 

புதுக்கோட்டை மாவட்டம் 
வலம்புரி மனமகிழ் மன்றம் , 14 , 3 ம் நம்பர் ரோடு , வலையபட்டி , புதுக்கோட்டை மாவட்டம் 
காந்தி இளைஞர் மன்றம் , சிட்டங்காடு , திருநாளூர் அஞ்சல் , அறந்தாங்கி . 
நேரு இளைஞர் மன்றம் மரவாமதுரை , 6/66 . மரவாமதுரை , புதுக்கோட்டை . 
இலக்கிய உலகு திருப்பத்தூர் , புதுத்தெரு மதுரைச் சாலை , திருப்பத்தூர் - 623 211 
என்.ஜி.ஜி.செஸ் மனமகிழ் மன்றம் , 1 ஏ செக்கடிச்சந்து , பொன்னமராவதி , புதுக்கோட்டை மாவட்டம் 
பனையம் பட்டி மாதர் சங்கம் , குழந்தைகள் காப்பகம் , பனையம்பட்டி , பட்ட மங்கலம் அஞ்சல் , திருப்பத்தூர் 

தாலுகா . 
மாங்குடி மாதர் சங்கம் , குழந்தைகள் காப்பகம் , மாங்குடி , காரையூர் அஞ்சல் , திருப்பத்தூர் தாலுகா , 

சிவகங்கை மாவட்டம் 
நெடுமரம் மாதர் சங்கம் , குழந்தைகள் காப்பகம் , நெடுமரம் அஞ்சல் , திருப்பத்தூர் தாலுகா , 

சிவகங்கை மாவட்டம் 
காரையூர் மாதர் சங்கம் , குழந்தைகள் காப்பகம் , காரையூர் , திருப்பத்தூர் தாலுகா , சிவகங்கை மாவட்டம் 
கோட்டையிருப்பு மாதர் சங்கம் , குழந்தைகள் காப்பகம் , கோட்டையிருப்பு , திருப்பத்தூர் தாலுகா , 

சிவகங்கை மாவட்டம் 
வஞ்சினிப்பட்டி மாதர் சங்கம் , வஞ்சினிப்பட்டி அஞ்சல் , திருப்பத்தூர் தாலுகா , சிவகங்கை மாவட்டம் 
ஆத்தங்கரைப்பட்டி மாதர் சங்கம் , ஆத்தங்கரைப்பட்டி , தென்மாப்பட்டு அஞ்சல் , திருப்பத்தூர் தாலுகா , 

சிவகங்கை மாவட்டம் 
குறிஞ்சி ரிக்ரியேஷன் கிளப் , நிர் .9 , பெசலாத்தேவர் அம்பலம் சந்து , பொன்புதுப்பட்டி 622 408 , 

பொன்னமராவதி , புதுக்கோட்டை மாவட்டம் 
சரவணா மனமகிழ் மன்றம் , வையாபுரி 

ரோடு நிர் 1 வலையப்பட்டி 622 
புதுக்கோட்டை மாவட்டம் 


23 


23/1981 


24 


32/1981 


25 


26 


2/1982 
3/1982 
8/1982 
10/1982 


27 


28 


29 


11/1982 


30 


12/1982 


31 


13/1982 


32 


14/1982 


33 


15/1982 


34 


16/1982 


35 


17/1982 


36 


20/1982 


வடகரை 


411 , 


3 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பதிவு 

எண் மற்றும் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வருடம் 


( 2 ) 


37 


21/1982 


( 3 ) 
ஸ்ரீ பொன்னழகி அம்மன் பொழுது போக்கு சங்கம் , 2/36 , நடுத்தெரு , திருக்கோளக்குடி , திருப்பத்தூர் 

தாலுகா , சிவகங்கை மாவட்டம் 
பேரறிஞர் அண்ணா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , பூலாங்குறிச்சி , திருப்பத்தூர் தாலுகா , சிவகங்கை 

மாவட்டம் 


38 


22/1982 


39 


23/1982 


40 


27/1982 
29/1982 


41 


42 


33/1982 


43 


34/1982 


44 


42/1982 


45 


64/1982 


46 


66/1982 


47 


67/1982 


48 


7/1983 


49 


45/1983 


50 


56/2003 
57/2003 


நேரு இளைஞர் மன்றம் , மரமடக்கி அஞ்சல் , அறந்தாங்கி தாலுகா . 
அன்னை இந்திரா குழந்தைகள் காப்பகம் , கோட்டையூர் ரோடு , கழனிவாசல் , காரைக்குடி -- 2 
VARUTHAMILLA VALIBAR SANGAM . , 1/31 , MAIN ROAD , 42 , Shanmuganathapuram , 

Aravayal , Thiruvadanai Taluk , Ramnad District . 
ஸ்ரீ தையநாயகி கிளப் , மேலத்தெரு , கண்டரமாணிக்கம் அஞ்சல் , திருப்பத்தூர் தாலுகா , சிலகங்கை 

மாவட்டம் 
அருள்மிகு சேவற்கொடியோன் பக்த சபை , பாப்பான் குளம் வடகரை , ரெத்தினக் கோட்டை , 

பட்டுக்கோட்டை சாலை , அறந்தாங்கி 614 616 
நண்பர்கள் மனமகிழ் மன்றம் திருப்பத்தூர் , 5 வது வார்டு , சின்னத்தோப்புத்தெரு , திருப்பத்தூர் , , 

சிவகங்கை மாவட்டம் 
லாரிக்கு கல் மண் ஏற்றும் தொழிலாளர் ஒற்றுமை சங்கம் , 118 , திருப்பத்தூர் ரோடு , தேவகோட்டை -623 302 
எம்.செல்வம் ரெக்ரியேசன் கிளப் காரைக்குடி , 38 தர்ம நாராயணன் செட்டியார் தெரு , காரைக்குடி -630 001 
சாக்கோட்டை வட்டார கட்டிடத் தொழிலாளர் சங்கம் , புதுவயல் , 40 இ.எம்.வீதி , புதுவயல் ( அஞ்சல் ) , 

காரைக்குடி ( வட்டம் ) , சிவகங்கை மாவட்டம் 
அறந்தாங்கி நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , 20 ஏ , புதுக்கோட்டை ரோடு , அறந்தாங்கி -614 616 , 

புதுக்கோட்டை மாவட்டம் 
அணைத்திந்திய அண்ணா தி.மு.க. லாரி லோடு மேன்கள் சங்கம் , கின்னக்கீரமங்கலம் ( கைகாட்டி ) 

திருவாடானை ( வட்டம் ) 
உலகம்பட்டி கிராம வனக்குழு , உலகம்பட்டி ( PO ) திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை மாவட்டம் 
வாராப்பூர் கிராம வனக்குழு , வாராப்பூர் , திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை மாவட்டம் 
முசுண்டப்பட்டி கிராம் வனக்குழு , முகண்டப்பட்டி ( PO ) . துவரங்குறிச்சி ( வழி ) , திருப்பத்தூர் தாலுக்கா , 

சிவகங்கை மாவட்டம் 
பூலாங்குறிச்சி கிராம வனக்குழு , பூலாங்குறிச்சி ( PO ) . திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை மாவட்டம் . 
களத்துப்பட்டி , கிராம வனக்குழு , களத்துப்பட்டி , குளத்தூர் ( அஞ்சல் ) , திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை 

மாவட்டம் . 
பொட்டப்பட்டி கிராம வனக்குழு , பொட்டப்பட்டி ( அஞ்சல் ) , திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை மாவட்டம் . 
சிறுகானூர் , கிராம வனக்குழு , சிறுகானூர் , ஆரக்கோட்டை ( அஞ்சல் ) , தேவகோட்டை தாலுக்கா , 

சிவகங்கை மாவட்டம் . 
Village Forest Council Sooriyanpatti , சூரியன்பட்டி , சுண்டக்காடு ( அஞ்சல் ) , திருப்பத்தூர் தாலுக்கா , 

சிவகங்கை மாவட்டம் . 
பெருங்கானூர் கிராம வனக்குழு , பெருங்கானூர் ஆரக்கோட்டை ( அஞ்சல் ) , கண்ணங்குடி ஊராட்சி 

ஒன்றியம் , தேவகோட்டை தாலுக்கா . 
Village Forest Council Vadukapatti , வடுகப்பட்டி , நாச்சியாபுரம் ( அஞ்சல் ) , திருப்பத்தூர் தாலுக்கா . 
பூதகுடி உமைகாண்டவயல் கிராம வனக்குழு , பூதகுடி , உமையாண்டவயல் , தேவகோட்டை தாலுக்கா , 

சிவகங்கை மாவட்டம் . 
Village Forest Council K. Siruvanur , K. சிறுவானூர் ( அஞ்சல் ) , தேவகோட்டை தாலுக்கா . 
கே . ஆத்தங்குடி கிராம வனக்குழு , கே . ஆத்தங்குடி ( PO ) . திருப்பத்தூர் தாலுக்கா , சிவகங்கை 

மாவட்டம் . 


51 


52 


58/2003 


53 


59/2003 
60/2003 


54 


55 


61/2003 


56 


62/2003 


57 


64/2003 


58 


157/2003 


59 


158/2003 


60 


48/2004 


61 


49/2004 
46/2005 


62 


காரைக்குடி , 
2021 ஆகஸ்ட் 12 . 


தெ . லலிதா , 
சங்கங்களின் பதிவாளர் . 


4 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் 

செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
திண்டுக்கல் மாவட்டம் , திண்டுக்கல் மேற்கு வட்டத்திலுள்ள 
ஏ.டி. 270 , கொட்டாரப்பட்டி . பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கம் . 


( ந.க.எண் . 494 / இ 4 / 2021 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , திண்டுக்கல் வட்டத்திலுள்ள ஏ.டி. 270 , கொட்டாரப்பட்டி . பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் 2021 ஆம் ஆண்டு மே மாதம் ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்ட மேற்படிப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) , திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திருதிருமதி ம . விஜயக்குமார் முதுநிலை ஆய்வாளர் கூட்டுறவுச் சார்பதிவாளர் ( கலைத்தல் ) 
( பொறுப்பு ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் , 

அ . இரணியன் . 
2021 ஆகஸ்ட் 2 . 

துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) , 
1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 ) -ன்கீழ் சங்கத்தின் பதிவினை ரத்து செய்து ஆணையிடப்பட்டது 

பற்றிய அறிவிக்கை 
கே.கே. 265 , கோட்ட மேட்டுப்பட்டி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் ஜி.எல் .01 / 76 / எல் ) 
சேலம் மாவட்டத்திலுள்ள , கே.கே. 265 , கோட்டமேட்டுப்பட்டி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் செயல்முறைகள் 
ஆணை ஜி.எல் . 01 / 76 / எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து 
ஆணையிடப்படுகிறது . 

கே.கே. 184 , மலையம்பாளையம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் ஜி.எல் . 05 / 75 / எல் ) 
சேலம் மாவட்டத்திலுள்ள , கே.கே. 184 , மலையம்பாளையம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் செயல்முறைகள் 
ஆணை ஜி.எல் .05 / 75 / எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து 
ஆணையிடப்படுகிறது . 
எஸ் . 1439 , ஜே.ஓ . கொண்டலாம்பட்டி காமராஜ் நார்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் ஜி.எல் .29 / 71 / எல் ) 
சேலம் மாவட்டத்திலுள்ள , எஸ் . 1439 , ஜே.ஓ. கொண்டலாம்பட்டி காமராஜ் நார்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ம் 
வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் 
செயல்முறைகள் ஆணை ஜி.எல் .29 / 71 எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை 
ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது . 

கே.கே. 262 , பொம்மசமுத்திரம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க , எண் ஜி.எல் .46 / 73 / எல் ) 
சேலம் மாவட்டம் , ஓமலூர் வட்டத்திலுள்ள கே.கே. 262 , பொம்மசமுத்திரம் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ம் வருடத்திய 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் செயல்முறைகள் 
ஆணை ஜி.எல் .46 / 73 / எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து 
ஆணையிடப்படுகிறது . 

எஸ் . 1165 , சஞ்சீவிராயன்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் ஜி.எல் .53 / 73 / எல் ) 
சேலம் மாவட்டத்திலுள்ள , எஸ் . 1165 , சஞ்சீவிராயன்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் செயல்முறைகள் 
ஆணை ஜி.எல் .53 / 73 / எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து 
ஆணையிடப்படுகிறது . 

எஸ்.ஏ. 135 , காமராஜர் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க. எண் சி.எல்.எப் 02 / 2020 / எல் ) 
சேலம் மாவட்டத்திலுள்ள , எஸ்.ஏ. 135 , காமராஜர் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டம் பிரிவு 140 - ன் கீழ் சேலம் சரக கைத்தறி மற்றும் துணிநூல் துணை இயக்குநரின் செயல்முறைகள் ஆணை 
சி.எல்.எப் 02 / 2020 / எல் , நாள் : 23.08.2021 - ன் படி சங்கத்தின் நடவடிக்கைகள் இறுதி முடிவு கட்டப்பட்டு பதிவினை ரத்து செய்து 
ஆணையிடப்படுகிறது . 
சேலம் , 

அ . ஆனந்தன் , 
2021 ஆகஸ்ட் 25 . 

துணை இயக்குநர் , 

கைத்தறி மற்றும் துணிநூல் . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


